Kerala Gazette No. 52 dated 31st December , 2013 . 
PART I 


Section iii 


GOVERN 


RNMENT OF 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 4872/ ச . இ . எ . 1/2013/ சட்ட ம் . 


2013 பிப்ரவரி 22 
திருவனந்தபுரம் , - 

1934 பால்குணம் 3 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2013 பிப்ரவரி 22ஆம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2013- ன் சட்ட 


ம் எண் 9 


2013 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு சட்டம் 


2012 -2013 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் விநியோகம் செய்வதற்கும் 
அதிகாரப்படுத்தும் ஒரு சட்டம் . 


முன்னுரை - 2012- 2013 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் விநியோகம் 
செய்வதற்கும் அதிகாரப்படுத்துவது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்திநான்காவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கத்தலைப்பு . இந்தச்சட்டம் 2013- ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2012- 2013 நிதியாண்டிற்கான கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
40,90 , 68 , 02 ,000 ரூபாய் வழங்குதல் . - 2012- 2013- ன் நிதியாண்டில் ஏற்படும் 
பல்வேறு செலவுகளை எதிர்கொள்வதற்காக அட்டவணையின் (2 ) -வது 
கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பாக 
அட்டவணையின் ( 3) -வது கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகைக்கு 
மிகாததும் மொத்தம் நாலாயிரத்தி தொண்ணூறு கோடி அறுபத்தியெட்டு 
லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் மட்டும் வருவதுமான தொகைகள் கேரள 
மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் விநியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . - இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் விநியோகம் செய்வதற்கும் அதிகாரப்படுத்தப் 
பட்டுள்ள தொகைகள் 2012- 2013 நிதியாண்டு தொடர்பான அட்டவணையில் 
கூறப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் விநியோகம் செய்யப்பட 
வேண்டும் . 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


வருவாய் 


2 , 30 , 75 ,000 


2 ,30 ,75 , 000 


வருவாய் 


8 , 83 ,25 , 000 


4 , 01, 000 


8 ,87, 26 , 000 


வருவாய் 


25 ,01, 12 , 000 


I மாநில சட்டப்பேரவை 
II மாநில ஆட்சித் 

தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 
அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 
தேர்தல்கள் 
வேளாண்மை 
வருவாய் வரி மற்றும் 
விற்பனை வரி 
நிலவரி 
முத்திரைத்தாள்களும் 
பதிவும் 


வருவாய் 


1,16,58 ,000 
12,94,25, 000 

50,78 ,000 


26,17 ,70 ,000 
12, 94 ,25 , 000 

50,78, 000 


வருவாய் 


வருவாய் 


7 ,51,73, 000 


57,000 


7,52, 30 ,000 


வருவாய் 


79, 70 ,000 


79 , 70 ,000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ரூபாய் 
ரூபாய் 

ரூபாய் 


VIII 


எக்ஸைஸ் 


வருவாய் 


70 ,88, 000 


70,88 ,000 


33 , 000 


33, 000 


வாகனங்கள் மீதான வரி வருவாய் 
கடன் பொறுப்புகள் வருவாய் 


23, 00 ,00,000 


23, 00 , 00 , 000 


வருவாய் 


97 , 79,000 


97,79,000 


கருவூலகமும் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 


வருவாய் 


1 , 31, 25 , 000 


1 , 31, 25 , 000 


XII 


காவல் 


2 , 01, 000 


வருவாய் 
மூலதனம் 


40 ,58 ,04,000 

57 , 36 , 000 


40 ,60 , 05 ,000 

57 , 36 , 000 


வருவாய் 


3 ,18 ,84, 000 


3 , 18 ,84 , 000 


வருவாய் 


13 , 50 , 83 ,000 


13 ,50 , 83 ,000 


XIII சிறைகள் 
XIV எழுதுபொருட்கள் , 

அச்சடி மற்றும் 

நிர்வாகப் பணிகள் 
V பொதுப்பணி 


| 


வருவாய் 
மூலதனம் 


457 , 00,17 , 000 

97 ,11 ,18 ,000 


1, 09 , 51,000 

5 , 46 ,000 


458 ,09 ,68 ,000 
97 ,16 , 64 ,000 


XVI 


வருவாய் 


1498 , 49, 45 , 000 


1 , 79 ,54 , 000 


1500 , 29, 08 ,000 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 


XVII 


கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


வருவாய் 
மூலதனம் 


186,50 ,05, 000 

4 , 00 ,00, 000 


186 ,50, 05 ,000 

4, 00 ,00 ,000 


XVIII 


1 , 30 ,000 


52 ,72 , 79, 000 
50,14,74 ,000 


52,74 , 09,000 
50 ,14 ,74,000 


66 , 000 
12 ,66 , 000 


66 , 000 
12 ,66 , 000 


XX 


6 ,000 


6, 000 


XXI 


மருத்துவ உதவி மற்றும் வருவாய் 
பொதுமக்கள் 

மூலதனம் 
சுகாதாரம் 
குடும்பநலம் 

வருவாய் 

மூலதனம் 
குடிநீர் விநியோகம் வருவாய் 
மற்றும் துப்புரவு 
வீடுகட்டுமானம் 

வருவாய் 

மூலதனம் 
நகரமேம்பாடு 

வருவாய் 
தகவல் மற்றும் 

வருவாய் 
விளம்பரம் 
தொழில் , 

வருவாய் 
தொழிலாளர் நலன் 
மற்றும் வெளிநாட்டு 
இந்தியர் நலம் 


16,21, 98 ,000 
95 , 80 ,20 ,000 


16 , 21,98 ,000 
95 , 80 , 20 , 000 


XXII 


1 ,00,17 , 000 


1 , 00 ,17 , 000 


XXIII 


22 , 25 , 05 , 000 


22 ,25 ,05, 000 


XXIV 


52 , 38 ,56,000 


52 , 38 ,56,000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ரூபாய் 
ரூபாய் 

ரூபாய் 


XXV 


வருவாய் 


55 , 48 ,67 , 000 


55, 48 ,67,000 


அட்டவணைசாதி / 
பழங்குடியினர் , 
பிற பிற்பட்ட 
பிரிவுகளின் நலன் 
உட்படட்ட சமூக நலன் 


XXVI 


கூட்டுறவு 


வருவாய் 


65 , 71, 84,000 


65 ,71 ,84 ,000 


0 


XXVIII 


வருவாய் 


37, 000 


37 ,000 


பலவகை பொருளா 
தாரப் பணிகள் 
விவசாயம் 


XXIX 


1 ,60 ,000 ) 


வருவாய் 
மூலதனம் 


156 ,29, 88 ,000 

10 , 20 ,53 ,000 


1,56 , 31 , 48 ,000 

10 , 20 , 53, 000 


XXX 


உணவு 


வருவாய் 
மூலதனம் 


301,15 , 92 ,000 
5 ,00 , 29 , 000 


301, 15, 92 ,000 
5 , 00 , 29, 000 


XXXI 


கால்நடை பராமரிப்பு 


வருவாய் 
மூலதனம் 


7 , 03 ,74 , 000 
1,19 , 49 ,000 


7 , 03,74 ,000 
1,19 , 49 ,000 


XXXII 


பால்பண்ணை 
மேம்பாடு 


வருவாய் 
மூலதனம் 


1 , 27 ,83, 000 

35,53, 000 


1 , 27 , 83, 000 

35 , 53, 000 


XXXIII மீன்பிடிப்பு 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


22,19 ,13 , 000 
11 ,79, 68 , 000 


22,19 ,13 , 000 
11,79,68 ,000 
6 ,41 , 04 ,000 


வனம் 


6 , 41 ,04, 000 


XXXIV 
XXXV 


பஞ்சாயத்து 


89 , 01,000 
51,19 , 000 


XXXVI கிராமவளர்ச்சி 
XXXVII தொழில்கள் 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 


1,48,51, 000 
13, 32 ,03 ,000 
66 ,63 ,20,000 


89, 01,000 

51,19 , 000 
1 ,48 ,51,000 
13 , 34 , 03 ,000 
66 , 67 ,58 ,000 


2 ,00 , 000 
4 , 38 , 000 


XXXVIII 


நீர்வளம் 


வருவாய் 
மூலதனம் 


1 ,04 , 000 

1 , 000 


5 , 46, 000 
97, 42 , 000 


6 ,50, 000 
97 ,43 ,000 


வருவாய் 


25 ,00 ,00 ,000 

21,000 


வருவாய் 


XXXIX 

XL 
XLI 
XLII 


மின்சாரத் திட்டங்கள் 
துறைமுகங்கள் 
போக்குவரத்து 
சுற்றுலா 


25, 00 ,00, 000 

21,000 
30, 09 ,77 ,000 


30 , 09, 77 , 000 


வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


16 ,000 
41, 21,15 , 000 


16,000 
41, 21,15 , 000 


XLIII 


25,95 ,62 ,000 


25 ,95,62 ,000 


XLV 


மூலதனம் 


2 , 25 ,50 , 000 


2 ,25,50, 000 


நஷ்டஈடு 
உரிமை கைமாறுதல் 
பலவகைக்கடன் 
மற்றும் முன்னீடு 
சமுதாய பாதுகாப்பும் 
மற்றும் நலன் 


XLVI 


வருவாய் 
மூலதனம் 


556,68 ,38 , 000 

1,63, 75 ,000 


556, 68 , 38 , 000 

1,63 , 75 ,000 


மொத்தம் 


4038 ,53 , 64 , 000 


5214, 38 ,000 


4090,68,02,000 


